+ 


fSTTUATENTTATAN, 
சிவபஞ்சாக்ஷர ஸ்தோத்ரம்‌ 
(0 


qT ENT fT 
HATE TIT MESINTA | 
fer TET FETTANTA 
என்‌ எ எ: (Ta |! 


நாகேந்த்ரஹாராய விலோசனாய 
பஸ்மாங்கராகாய மஹேச்வராய! 
நித்யாய சுத்தாய திகம்பராய 
தஸ்மை நகராய நம: சிவாய।! 


நாகங்களை ஹாரமாகக்‌ கொண்டவரும்‌, விகக்ஷண 
யான கண்ணையுடைவரும்‌, விபூதி பூசியவரும்‌, மகேச்வர 
னாயும்‌, நித்யராயும்‌ சுத்தராயும்‌, திசைகளையே ஆடையாக 
உடையவருமான அந்த நகாரஸ்வரூபியான சிவனுக்கு 
நமஸ்காரம்‌. 
‘ (2) 
arate a Tafa 
rE HY TTY | 


Fra YET TY TTT 
qT HINT TH: {TOT Il 


மந்தாகிநீஸலில சந்தனசாச்சிதாய 
நந்தீச்வரப்ரமத நாதமஹேச்வராய! 

மந்தாரமுக்ய பஹுபுஷ்பஸு பூஜிதாய 
தஸ்மைமகாராய நம: சிவாய।! 


10 


தேவகங்கைத்‌ தண்ணீர்‌ சந்தனம்‌ வெற்றால்‌ அபிஷேகம்‌ 
செய்யப்‌ பட்டவரும்‌, நந்திகேச்வரர்‌, பிரமதர்கள்‌ இவர்களுக்குத்‌ 
தலைவரும்‌, மந்தாரம்‌ முதலிய பல நல்ல புஷ்பங்களால்‌ நன்கு 
பூஜிக்கப்பட்டவரும்‌ ஆன அந்த மகாரரூபியான சிவனுக்கு 
நமஸ்காரம்‌. 


(3) 


சிவாய கெளாரீவதனாப்ஜப்ருந்த- 
ஸூரயாய குக்ஷாதவர நாசகாய! 


ஸ்ரீநீலகண்டாய வ்ருஷத்வஜாய 
தஸ்மை சிகாராய நம: சிவாய! 


பார்வத முகமாகிய தாமரைக்கொத்துக்கு சூர்யனா 
மிருப்பவரும்‌, தக்ஷனின்‌ யாகத்தை ஓஒடுக்கியவரும்‌, நீலகண்‌ 
டனும்‌, வ்ருஷ்பக்கொடி கொண்டவரும்‌ ஆன அந்த சிகார 
ரூபியான சிவனுக்கு நமஸ்காரம்‌. 
(4) 
giz aT | 
STATA TTA 
TH TENT TH:fSTAT 11 


வஸிஷ்ட கும்போத்பவ கெளதமார்ய- 
முனீந்த்ர தேவார்சித சேகராய! 
சநதராகவைசவாநர லோசனாய : 
தஸ்மை வகாராய நம: சிவாய!! 
11 


வசிஷ்டர்‌, அகஸ்தீயர்‌, கெளதமர்‌ போன்ற முனிவர்‌ 
களும்‌, தேவர்களும்‌ பூஜித்த உச்சியையுடையவரும்‌, சந்திரன்‌, 
சூர்யன்‌, அக்னி ஆகிய கண்களையுடையவருமாகிய அந்தவகார 
ரூபியான சிவனுக்கு நமஸ்காரம்‌. 


(5) 


TATE STEEN 
ககா ஏ | 
faa <a fe 
என எக THT |! 


யக்ஷ்ஸ்வரூபாய ஐடாதராய 
பிநாகஹஸ்தாய ஸநாதனாய! 

திவ்யாய தேவாய திகம்பராய 
தஸ்மை யகாராய நம: சிவாய!! 


யக்ஷ ஸ்ரூபியாயும்‌, ஜடைதரிததவராயும்‌, பிநாக 


வில்லை கையில்‌ கொண்டவரும்‌, பழமையான தேவரும்‌, 
திகம்‌ பரருமான அந்த யகாரரூபியான சிவனுக்கு நமஸ்காரம்‌. 


சிவபஞ்சாக்ஷர ஸ்தோத்ரம்‌ முற்றிற்று 


we 


